Kerala Gazette No. 36 dated 12th September, 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


ES 


GOVERN 


கலை 


பக்கம் 


KERALA 


A0. 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 


அறிக்கை 


எண் 14279/ச . இ . பி . 1/2016 சட்ட 


ம் . 


2016 ஜூலை 26 
திருவனந்தபுரம் , 

1191 கர்க்க டகம் 11 / 
1938 சிராவணம் 4 . 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொது 
மக்களின் தகவலுக்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப் 
பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 ஜூலை 26ஆம் தேதி 
ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . வி . ஹரீந்திரநாத் , 
சட்ட செயலாளர் . 


2016 - ன் சட்ட 


ம் எண் 13 


2016 - ல் சட்டப்பேரவை ( தகுதியின்மைகளை நீக்கம் 

செய்தல் ) திருத்தச்சட்டம் 


1951- ல் சட்டப்பேரவை (தகுதியின்மைகளை நீக்கம் செய்தல் ) சட்டத்தை 
மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை:- 1951- ன் சட்டப்பேரவை (தகுதியின்மைகளை நீக்கம் செய்தல் ) 
சட்டத்தை இதன்பின் தோன்றும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது 
உகந்ததாக இருப்பதால் ; 


G . 26 / 2016 / DTP/ S - 24 . 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஏழாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டம் இயற்றப்படுகிறது : 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1 ) இந்தச் சட்டம் 2016- ன் சட்டப் 
பேரவை (தகுதியின்மைகளை நீக்கம் செய்தல் ) திருத்தச் சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

(2 ) இது 1951 , அக்டோபர் 11 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 


2 . பிரிவு 2- ல் திருத்தம் . -- 1951- ன் சட்டப்பேரவை ( தகுதியின்மைகளை 
நீக்கம் செய்தல் ) சட்டத்தின் (1951 - ன் 15 ) பிரிவு 2 - ன் துணைப்பிரிவு ( 2) - க்கு 
பிறகு பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது, -- 


" ( 3) எந்த ஒரு நபரும் அவர் நிர்வாக சீர்திருத்த ஆணையரின் பதவி 
இடத்தில் இருக்கிறார் என்றோ அல்லது இருந்தவர் என்றோ உள்ள 
காரணத்தால் மட்டும் மாநில சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந் 
தெடுக்கப்படவோ அல்லது ஒரு உறுப்பினராகத் தொடரவோ தகுதியற்றவர் 
என்றோ அல்லது தகுதியற்றவராக்கப்பட்டவர் என்றோ ஒரு போதும் 
கருதப்படக்கூடாததாகும் . 


விளக்கம் . இந்த உட்பிரிவின் தேவைக்காக நிர்வாக சீர்திருத்த ஆணையர் 
என்றால் , ஆட்சி நிர்வாகத்தின் பல்வேறு பிரிவுகள் சம்மந்தப்பட்ட ஆய்வு 
நடத்துவதற்கும் , அதை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை பரிந்துரை 
செய்வதற்கும் மாநில அரசு , காலாகாலங்களில் உருவாக்கும் வல்லுநர்களின் ஒரு 
அமைப்பு என்று பொருள்படும். ” . 


12 


